﻿228. விவாகரத்துச் செய்யப்பட்ட பெண்கள் மூன்று மாதவிடாய் (முடியும்)வரை (மறுமணம் செய்யாமல்) தங்கள் விஷயத்தில் காத்திருக்க வேண்டும். அவர்கள் அல்லாஹ் வையும் இறுதி நாளையும் நம்பி(யவர்கள்தான் என்பது உண்மையா)னால், தம் கருவறைகளில் அல்லாஹ்  படைத்திருப்பதை அவர்கள் மறைக்கக் கூடாது. அவர்களுடைய கணவர்கள் நல்லிணக்கத்தை விரும்பினால், அந்த அவகாசத்திற்குள் தம் மனைவியரைத் திரும்ப அழைத்துக்கொள்வதற்கு அவர்களே முழு உரிமை பெற்றவர்கள் ஆவர். அந்தப் பெண்களுக்குக் கடமைகள் இருப்பதைப் போன்றே நியாயமான உரிமைகளும் அவர்களுக்கு உண்டு. ஆயினும், அவர்களைவிட ஆண்களுக்கு ஓர் உயர்வு உண்டு. அல்லாஹ்  வல்லமை மிக்கவனும் ஞானம் நிறைந்தவனும் ஆவான்.
-------------------------------------------------------
விவாகரத்துச் செய்யப்பட்ட பெண்கள் மாதவிடாய் உள்ளவர்களாகவும், தாம்பத்திய உறவு கொள்ளப்பட்டவர்களாகவும் இருந்தால், அவர்கள் மூன்று மாதவிடாய்க் காலம் (மறுமணம் செய்யாமல்) தங்கள் விஷயத்தில் (ஒரு முடிவை) எதிர்ப்பார்த்துக் காத்திருக்க வேண்டும் என்பது இவ்வசனத்தின் கட்டளையாகும்.
அதாவது மனைவியை ஒருவர் விவாகரத்துச் செய்துவிட்டால், அதற்குப் பிறகு அப்பெண் மூன்று மாதவிடாய் (முடியும்)வரை (மறுமணம் செய்யாமல்) காத்திருக்க வேண்டும். அதாவது "இத்தா" மேற்கொள்ள வேண்டும். அதற்குப் பிறகு அவள் விரும்பினால் மறுமணம் செய்துகொள்ளலாம்.

"இத்தா" எனும் காத்திருப்பு 
------------------------------------------
விவாகரத்துச் செய்யப்பட்ட பெண்கள் மூன்று மாதவிடாய்க் காலம் "இத்தா" மேற்கொள்ள வேண்டும் என்ற பொது விதியிலிருந்து அடிமைப் பெண்ணுக்கு விலக்கு இருப்பதாக இமாம்கள் கருதுகின்றனர். அடிமைப் பெண் இரண்டு மாதவிடாய்க்காலம் "இத்தா" மேற்கொண்டால் போதும் என்பது அவர்களின் கருத்தாகும். ஏனெனில், அடிமைப் பெண் என்பவள், ஒரு சுதந்திரமான பெண்ணின் சரிபாதி ஆவாள். இந்த வகையில், அடிமைப் பெண் ஒன்றரை மாதவிடாய்க் காலம் காத்திருக்க வேண்டியது வரும். ஆனால், மாதவிடாயைப் பின்னமாக்க இயலாது என்பதால், ஒன்றரை மாதவிடாயை இரண்டு மாதவிடாயாக முழுமையாக்கப்பட்டுள்ளது. இதற்குப் பின்வரும் நபிமொழி சான்றாக அமைந்துள்ளது.
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: அடிமைப் பெண்ணின் விவாகரத்து இரண்டு தடவைகள்தான். அவர்களின் "இத்தா" இரண்டு மாதவிடாய்க்காலம் ஆகும்.
முற்கால அறிஞர்களில் சிலர், "அடிமைப் பெண்ணும் சுதந்திரமான பெண்ணைப் போன்றே "இத்தா" மேற்கொள்ள வேண்டும்" என்று கூறியுள்ளனர். இதற்கு இந்த வசனம் (228) பொதுப்படையாக அமைந்திருப்பதே காரணமாகும்.
அது மட்டுமன்றி, மாதவிடாய் என்பது இயற்கையோடு தொடர்புடைய ஒன்றாகும். எனவே, இதில் சுதந்திரமான பெண்களும் அடிமைப் பெண்களும் சமமானவர்களே. வெளிப்படையை வைத்துக் கருத்துக் கூறும் (அஹ் லுழ் ழவாஹிர்) சிலரே இவ்வாறு கூறியுள்ளனர்.
அஸ்மாஉ பின்த் யஸீத் அல்அன்சாரிய்யா (ரலி) அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களது காலத்தில் நான் விவாகரத்துச் செய்யப்பட்டேன். அப்போது விவாகரத்துச் செய்யப்பட்ட பெண் "இத்தா" மேற்கொள்ள வேண்டும் என்ற சட்டம் இருக்கவில்லை. நான் விவாகரத்துச் செய்யப்பட்டபோதுதான், விவாகரத்திற்காகவும் "இத்தா" மேற்கொள்ள வேண்டும் என்று கூறுகிற இந்த வசனம் (228) அருளப்பெற்றது.
எனவே, விவாகரத்துச் செய்யப்பட்ட பெண்கள் "இத்தா" மேற்கொள்ள வேண்டும் என்ற வசனம் யார் தொடர்பாக அருளப்பெற்றதோ அவர்களில் நானே முதலாமவள் ஆவேன்.

மூன்று மாதவிடாய் (குரூஉ)  
--------------------------------
அடுத்து "மூன்று மாதவிடாய்" என்பதைச் சுட்ட இந்த வசனத்தில் "ஸலாஸத்த குரூஇன்" எனும் சொற்றொடர் ஆளப்பட்டுள்ளது.
இதிலுள்ள "குரூஉ" என்பதன் ஒருமை "குர்உ" என்பதாகும். "குர்உ" என்றால் என்ன என்பது தொடர்பாக முற்கால மற்றும் பிற்கால அறிஞர்களிடையே இரு வேறு கருத்துகள் நிலவுகின்றன.
1. (மாதவிடாய்க்குப் பிறகு ஏற்படும்) தூய்மை என்பதே இதற்குப் பொருளாகும் என்று சிலர் கூறுகின்றனர். இதற்குப் பின்வரும் தகவல் சான்றாகும்:
உர்வா பின் அஸ்ஸுபைர் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: இறைநம்பிக்கையாளர்களின் அன்னை ஆயிஷா (ரலி) அவர்கள், ("இத்தா" மேற்கொண்டிருந்த தம் சகோதரர் மகள்) ஹஃப்ஸா பின்த் அப்திர் ரஹ் மான் பின் அபீபக்ர் அஸ்ஸித்தீக் (ரஹ் ) அவர்களுக்கு மூன்றாவது மாதவிடாய் ஏற்பட்டபோதே அவர்களை (வேறு இடத்திற்கு) இடம்பெயரச் செய்தார்கள்.
இந்தச் செய்தி அம்ரா பின்த் அப்திர் ரஹ் மான் (ரஹ் ) அவர்களிடம் சொல்லப்பட்டது. அதற்கு அவர்கள், "உர்வா கூறியது உண்மையே" என்று சொல்லிவிட்டுத் தொடர்ந்து கூறினார்கள்:
இந்த விஷயத்தில் ஆயிஷா (ரலி) அவர்களிடம் மக்கள் விவாதம் செய்தனர். "அல்லாஹ்  தனது வேதத்தில், "ஸலாஸத்த குரூஇன்" என்றுதானே கூறுகிறான்" என்றும் மக்கள் ஆயிஷா (ரலி) அவர்களிடம் கேட்டார்கள். அப்போது ஆயிஷா (ரலி) அவர்கள் (மக்களிடம்), "உண்மைதான்; ஆனால், "குர்உ" என்றால் என்னவென்று உங்களுக்குத் தெரியுமா? "குர்உ" என்பது (நீங்கள் விளங்கிக்கொண்டதைப் போன்று மாதவிடாய் அல்ல. மாறாக, அதற்குப் பிறகு ஏற்படுகின்ற) "தூய்மையே ஆகும்" என்று கூறினார்கள்.
அப்துல்லாஹ்  பின் உமர் (ரலி) அவர்கள் கூறியதாவது: ஒருவர் மனைவியை விவாகரத்துச் செய்தால், (இத்தா மேற்கொள்ளும்) அந்தப் பெண்ணுக்கு மூன்றாவது மாதவிடாய் ஏற்பட்டாலே அவரிடமிருந்து அவளும், அவளிடமிருந்து அவரும் விலகியவர்கள் ஆவர்.
இதுவே மாலிக், ஷாஃபிஈ (ரஹ் ) ஆகியோரது கருத்தாகும். அஹ் மத் (ரஹ் ) அவர்களும் ஓர் அறிவிப்பில் இவ்வாறே கூறியுள்ளார்கள். இதற்கு இம்மூவரும், "நீங்கள் பெண்களை விவாகரத்துச் செய்தால், அவர்கள் "இத்தா" மேற்கொள்வதற்கு வசதியாக அவர்களை விவாகரத்துச் செய்யுங்கள். அந்த இத்தாவைக் கணக்கிட்டுக்கொள்ளுங்கள்" (65:1) என்ற வசனத்தை ஆதாரம் காட்டுகிறார்கள்.
அதாவது பெண்கள் தூய்மையாக இருக்கும்போது அவர்களை விவாகரத்துச் செய்யுங்கள்; அந்தத் தூய்மைகளைக் கணக்கு வைத்துக்கொள்ளுங்கள் என்பது இதன் கருத்தாகும்.
இந்த (65:1ஆவது) வசனத்தின்படி, எந்தத் தூய்மையின்போது விவாகரத்துச் செய்யப்பட்டதோ அந்தத் தூய்மையும் கணக்கில் கொள்ளப்படும் எனும்போது, மேற்கண்ட (228ஆவது) வசனத்தில் உத்தரவிடப்பட்டுள்ள "ஸலாஸத்த குரூஇன்" (மூன்று குர்உகள்) என்பது மூன்று தூய்மைகளையே குறிக்கும் என்பது தெளிவாகிறது.
இதனால், மாலிக், ஷாஃபிஈ (ரஹ் ) உள்ளிட்ட அறிஞர்கள். "ஒரு பெண் (விவாகரத்துச் செய்யப்பட்டு) "இத்தா" கடைப்பிடித்தால், அவளுக்கு மூன்றாவது மாதவிடாய் ஏற்பட்டாலே "இத்தா" முடிந்துவிடும். அப்போதே கணவனிடமிருந்து முழுமையாக அவள் விலகிவிடுவாள்" என்று கூறியுள்ளனர்.
இதற்கு ("குர்உ" எனும் சொல் மக்கள் வழக்கில் தூய்மையைக் குறிக்கும் என்பதற்கு) அபூஉபைதா (ரஹ் ) அவர்களும் மற்றவர்களும் கவிஞர் அல்அஃஷா பாடிய பின்வரும் கவிதையை ஆதாரமாகக் காட்டுகின்றனர்.
அந்தக் கவிதையில் அவர் அரபுத் தலைவர்களில் ஒருவரைப் புகழ்ந்துரைக்கிறார். அந்தத் தலைவர், வீட்டில் தங்குவதைவிடப் போருக்குச் செல்வதையே முதன்மைப் பணியாகக் கருதினார். இதனால் அவர் தம்முடைய துணைவியருடன் உறவு கொள்ள முடியாமல், அவர்களது தூய்மைக் காலங்கள் ("குர்உகள்") அனைத்தும் வீணாகக் கழிந்தனவாம். கவிஞர் பாடுகிறார்:
தலைவா!
ஆண்டுதோறும்
போருக்குச் செல்ல
பெரும் முனைப்புக் காட்டுகிறாய்!
போரின் இறுதி
எல்லையைத் தொட்டுவிட
உன் மனவுறுதி வாகனத்தை
இழுத்துக் கட்டுகிறாய்!

போர்,
செல்வம் ஈட்டுகிறது!
குலத்தாரிடையே செல்வாக்கும்
ஈட்டுகிறது!
உன் ஆசைத் துணைவியின்
"குர்உ" (தூய்மை)க் காலத்தை
இழந்ததனாலோ!

2. "குர்உ" என்பதற்கு மாதவிடாய் என்பதே பொருளாகும் என்பது வேறு சிலர் கருத்தாகும். எனவே, மூன்றாவது மாதவிடாயிலிருந்து தூய்மை ஏற்பட்டால்தான் "இத்தா" முடிவடையும். இந்தக் கருத்தாளர்களில் சிலர், "அவள் (மூன்றாவது மாதவிடாயிலிருந்து) தூய்மை அடைவதோடு, அதற்குப் பின் குளித்துத் தூய்மையடைந்தால்தான் அவளது "இத்தா" முடிவடையும்" என்கிறார்கள்.
இதுவே அபூஹனீஃபா (ரஹ் ) அவர்களது கருத்தாகும். இது தொடர்பாக அஹ் மத் பின் ஹன்பல் (ரஹ் ) அவர்கள் கூறியுள்ள இரண்டு கருத்துகளில் சரியான கருத்து இதுவேயாகும்.
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களுடைய தோழர்களில் மூத்தவர்கள் "குர்உ" என்பதற்கு "மாதவிடாய்" என்றே விளக்கம் கூறியுள்ளனர் என்று அஹ் மத் பின் ஹன்பல் (ரஹ் ) அவர்கள் கூறியதாக அஸ்ரம் (ரஹ் ) அவர்கள் அறிவித்துள்ளார்கள். இதுவே சுஃப்யான் அஸ்ஸவ்ரீ, அல்அவ்ஸாயீ, இப்னு அபீலைலா (ரஹ் ) ஆகியோரது கருத்தாகும். பின்வரும் ஹதீஸ் இந்தக் கருத்துக்கு வலுவூட்டுகிறது.
ஆயிஷா (ரலி) அவர்கள் அறிவித்துள்ளதாவது: ஃபாத்திமா பின்த் அபீஹுபைஷ் (ரலி) அவர்களிடம் அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள், "உனக்கு மாதவிடாய் வரும் ("குர்உ") நாட்களில் தொழுகையைக் கைவிடு" என்று கூறினார்கள்.
இந்த ஹதீஸில் "மாதவிடாய்" என்பதைக் குறிக்க "குர்உ" எனும் சொல்லையே நபி (ஸல்) அவர்கள் பயன்படுத்தியுள்ளார்கள். இந்த ஹதீஸ் சரியானதுதான் என்றால், "குர்உ" எனும் சொல்லுக்கு "மாதவிடாய்" என்பதே பொருள் என்பது தெளிவாகிவிடும்.
இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: அரபுகளின் பேச்சு வழக்கில் "குர்உ" எனும் சொல்லுக்கு "நேரம்", அல்லது "காலம்" என்பது பொருளாகும். குறித்த நேரத்தில் வழக்கமாக வந்துவிட்டு, குறித்த நேரத்தில் திரும்பிச் செல்கின்ற வழக்கம் உள்ள ஒன்றுக்கு "குர்உ" என்பர்.
இந்த வகையில், "குர்உ" எனும் சொல்லானது, மாதவிடாய்க்கும், அதற்குப் பிறகு வருகிற தூய்மைக்கும் ஒரு சேரப் பொருந்தும். ஏனெனில், அந்த இரண்டுமே குறித்த நேரத்தில் வழக்கமாக வந்துவிட்டு, குறித்த நேரத்தில் திரும்பிச் செல்கின்ற வழக்கம் உடையனவாகும். சட்டவியல் மூலாதார அறிஞர்களில் சிலர் இவ்வாறே கூறியுள்ளனர். அல்லாஹ்  மிக அறிந்தவன்.
அல்அஸ்மயீ (ரஹ் ) அவர்கள், "குர்உ என்பது நேரத்தைக் குறிக்கும்" என்று கூறியுள்ளார்கள்.
அபூஅம்ர் பின் அல்அலாஉ (ரஹ் ) அவர்கள் கூறுகையில், "அரபுகள் மாதவிடாய்க்கும் "குர்உ" என்பர்; (அதன் பின்னர் ஏற்படும்) தூய்மைக்கும் "குர்உ" என்பர்; மாதவிடாய், மற்றும் தூய்மை ஆகிய இரண்டுக்கும் சேர்த்தும் "குர்உ" என்பர்" என்று கூறியுள்ளார்கள்.
இப்னு அப்தில் பர்ரு (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: "குர்உ" எனும் சொல்லுக்கு மாதவிடாய் மற்றும் தூய்மை ஆகிய இரு பொருள்களும் உண்டு என்பதில் அரபி மொழியியல் அறிஞர்களுக்கும், சட்டவியல் வல்லுநர்களுக்கும் கருத்து வேறுபாடு இல்லை. இந்த வசனத்தில் (228) அதற்கு என்ன பொருள் என்பதில்தான் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டுள்ளனர்.

கருவறை இரகசியத்தை மறைக்கலாகாது 
---------------------------------------------
அடுத்து "அவர்கள் தம் கருவறைகளில் அல்லாஹ்  படைத்திருப்பதை மறைக்கக் கூடாது" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். அதாவது கருவறைகளில் கர்ப்பம் தரித்திருப்பதையோ, அல்லது மாதவிடாய் ஏற்பட்டிருப்பதையோ அவர்கள் மறைக்கக் கூடாது.
இதை இப்னு அப்பாஸ் (ரலி), இப்னு உமர் (ரலி) மற்றும் முஜாஹித் (ரஹ் ) ஆகியோர் தெரிவித்துள்ளனர்.
அடுத்து "அவர்கள் அல்லாஹ் வையும் இறுதி நாளையும் நம்பி(யவர்கள்தான் என்பது உண்மையா)னால்" என்று இந்த வசனம் கூறுகிறது. அதாவது "இத்தா" மேற்கொள்ளும் பெண்கள் உண்மைக்குப் புறம்பான செய்தியைச் சொல்லக் கூடாது என இவ்வசனம் எச்சரிக்கை விடுக்கின்றது.
அது மட்டுமன்றி, அவர்களுக்குக் கர்ப்பம் தரித்துள்ளதா, இல்லையா என்ற பிரச்சினையில், அப்பெண்களின் கூற்றே முடிவானது என்பதற்கும் இத்தொடர் ஆதாரமாக அமைந்துள்ளது. ஏனெனில், இது பெரும்பாலும் பெண்களின் வாயிலாகவே அறியப்படும் ஒரு விஷயமாகும்.
ஆகவேதான், இது தொடர்பான முடிவு அவர்களிடமே விடப்பட்டுள்ளது. "இத்தா"வை விரைவில் முடித்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவோ, அல்லது ஏதேனும் ஒரு நோக்கத்தில் "இத்தா"வை நீட்டிக்க வேண்டும் என்பதற்காகவோ அவர்கள் உண்மைக்குப் புறம்பாகச் சொல்லிவிடக் கூடாது என எச்சரிக்கப்படுகின்றனர். கூட்டவோ குறைக்கவோ செய்யாமல் உள்ளதை உள்ளபடி அவர்கள் அறிவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகின்றனர்.
அடுத்து "அவர்களுடைய கணவர்கள் நல்லிணக்கத்தை விரும்பினால், அந்த அவகாசத்திற்குள் தம் மனைவியரைத் திரும்ப அழைத்துக்கொள்வதற்கு அவர்களே முழு உரிமை பெற்றவர்கள் ஆவர்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
அதாவது ஒரு பெண்ணை விவாகரத்துச் செய்த அவளுடைய கணவன், அவள் "இத்தா" மேற்கொண்டிருக்கும்போது அவளைத் திரும்பவும் (இல்லற வாழ்க்கைக்கு) அழைத்துக்கொள்வதற்கு உரிமை படைத்தவன் ஆவான்.
அவ்வாறு திரும்ப அழைப்பதன் மூலம் அவனது நோக்கம் நன்மையாகவும், நல்லிணக்கம் பேணுவதாகவும் இருக்க வேண்டும் என்பது கட்டாயமாகும். அவ்வாறு திரும்ப அழைத்துக்கொள்வதற்கான உரிமையானது, திரும்ப அழைத்துக்கொள்ள வாய்ப்பளிக்கும் விவாகரத்துகளில் மட்டுமே ("தலாக் ரஜ்யீ") செல்லும். (கணவன், மனைவி பந்தத்தை முற்றிலும் துண்டிக்கக்கூடிய விவாகரத்துகளில் ("தலாக் பாயின்") அந்த உரிமை அறவே கிடையாது.)
(கணவன், மனைவி பந்தத்தை முற்றிலும்) துண்டிக்கக்கூடிய வகையில் விவாகரத்துச் செய்தல் ("தலாக் பாயின்") என்ற முறையானது, இந்த வசனம் (228) அருளப்பெறும்வரை நடைமுறையில் இருக்கவில்லை. விவாகரத்து மூன்று முறைகள்தான் செய்ய இயலும்; அதற்குமேல் செய்ய இயலாது என்ற கட்டுப்பாடு நடைமுறைக்கு வந்த பிறகே "தலாக் பாயின்" முறை ஏற்பட்டது.
இந்த வசனம் அருளப்பெறுவதற்கு முன்புவரை, ஒருவர் தம் மனைவியை நூறு முறை விவாகரத்துச் செய்தாலும் அவளைத் திரும்பவும் (இல்லற வாழ்க்கைக்கு) அழைத்துக்கொள்ளும் உரிமை அவருக்கு இருந்தது.
அடுத்த வசனத்தின் (229) மூலம், விவாகரத்து ("தலாக்") என்பது மூன்று முறை மட்டுமே செய்ய இயலும் என்று வரையறுக்கப்பட்டு, விவாகரத்துச் செய்யப்பட்டவர்களில், திரும்ப அழைத்துக்கொள்ளும் வாய்ப்பு உள்ளவர்கள்; அந்த வாய்ப்பு அறவே இல்லாதவர்கள் என்று இரு வகையினர் ஏற்படலாயினர்.

பெண்களின் உரிமை 
---------------------------
அடுத்து "அந்தப் பெண்களுக்குக் கடமைகள் இருப்பதைப் போன்றே நியாயமான உரிமைகளும் உண்டு" என அல்லாஹ்  கூறியுள்ளான்.
அதாவது ஆண்களுக்காகப் பெண்கள் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் இருப்பதைப் போன்றே, பெண்களுக்காக ஆண்கள் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளும் உள்ளன. ஒவ்வொருவரும் (தத்தமது பொறுப்பை உணர்ந்து) அவரவரின் கடமைகளை மற்றவருக்குச் சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும்.
ஜாபிர் (ரலி) அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் "விடைபெறும் ஹஜ்"ஜின்போது ஆற்றிய சொற்பொழிவில் பின்வருமாறு கூறினார்கள்: பெண்க(ளின் உரிமைக)ள் விஷயத்தில் அல்லாஹ் வை அஞ்சுங்கள். அல்லாஹ் விடம் செய்துகொடுத்த ஒப்பந்தப்படியே அவர்களை நீங்கள் கைப்பிடித்துள்ளீர்கள். அல்லாஹ் வின் ஆணைப்படியே அவர்களின் கற்புகளை அனுபவிக்க அனுமதிக்கப்பெற்றுள்ளீர்கள்.
எனவே, உங்களுக்கு அவர்கள் செய்ய வேண்டிய கடமை என்னவெனில், நீங்கள் வெறுக்கும் யாரையும் உங்களது விரிப்புகளில் (அதாவது உங்கள் வீடுகளில்) அனுமதிக்கக் கூடாது. அவ்வாறு அனுமதித்தால் காயம் ஏற்படாதவாறு அவர்களை நீங்கள் அடிக்கலாம். அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை என்னவெனில், நியாயமான முறையில் அவர்களுக்கு உண்ண உணவும், உடுத்த உடையும் நீங்கள் வழங்க வேண்டும்.
மற்றொரு ஹதீஸில் வந்துள்ளதாவது: நபித்தோழர் முஆவியா பின் ஹைதா அல்குஷைரீ (ரலி) அவர்கள் (நபி (ஸல்) அவர்களிடம்), "அல்லாஹ் வின் தூதரே! எங்களில் ஒருவர் தம் மனைவிக்குச் செய்ய வேண்டிய கடமை யாது?" என்று கேட்டார்கள்.
அதற்கு நபி (ஸல்) அவர்கள், "நீர் உணவு உண்டால் அவளுக்கும் உண்ணக் கொடுக்க வேண்டும்; நீர் உடை உடுத்தினால் அவளுக்கும் உடுத்தக் கொடுக்க வேண்டும்; (அவளை) முகத்தில் அறையக் கூடாது; அநாகரீகமாகப் பேசக் கூடாது; வீட்டைவிட்டு விலக்கிவைக்கக் கூடாது (வீட்டை விட்டுத் துரத்தக் கூடாது)" என்று பதில் கூறினார்கள்.
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: எனக்காக என் மனைவி அலங்காரம் செய்துகொள்ள வேண்டும் என்று எவ்வாறு நான் விரும்புவேனோ அதைப் போன்றே, அவளுக்காக நானும் என்னை அலங்கரித்துக்கொள்ள விரும்புகிறேன். ஏனெனில், "அந்தப் பெண்களுக்குக் கடமைகள் இருப்பதைப் போன்றே நியாயமான உரிமைகளும் உள்ளன" என்று அல்லாஹ்  கூறுகிறான்.
அடுத்து "அவர்களைவிட ஆண்களுக்கு ஓர் உயர்வு உண்டு" என அல்லாஹ்  கூறியுள்ளான். அதாவது சிறப்பு, தகுதி, உடல் அமைப்பு, குணநலன், (பிறர்மீது) ஆளுமை செலுத்துதல், சமூக சேவை ஆற்றுதல் மற்றும் ஈருலக மேன்மைகள் போன்ற அனைத்திலும் பெண்களைவிட ஆண்களுக்கு (அதிகப்படியான சேவைகளால்) ஒருபடி உயர்வு உண்டு.
இதையே வேறொரு வசனத்தில், "ஆண்கள் பெண்களை நிர்வகிப்போர் ஆவர். ஏனெனில், அல்லாஹ்  சிலரைவிடச் சிலரை மேன்மைப்படுத்தியுள்ளான். அது மட்டுமன்றி, அவர்கள் தமது செல்வத்தை(ப் பென்களுக்காக)ச் செலவும் செய்கிறார்கள்" (4:34) என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
அடுத்து "அல்லாஹ்  வல்லமை மிக்கவனும், ஞானம் நிறைந்தவனும் ஆவான்" என்று இவ்வசனம் கூறுகிறது. அதாவது தனது கட்டளையை மதிக்காமல் தனக்கு மாறு செய்பவனுக்குத் தகுந்த தண்டனை வழங்குவதில் அல்லாஹ்  வல்லமை மிக்கவன். தன் கட்டளைகளிலும், தான் ஏற்படுத்திய விதியிலும், தான் வழங்கிய மார்க்கத்திலும் அவன் ஞானம் நிறைந்தவன் ஆவான்.
